GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[Regd . No . TN /CCN /467 /2012 -14 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs . 2 . 40 Paise . 


TOF 


TAM 


475 


NINO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


am 


ILNADU 


TRUTH 


ALONE TW 


PUBLISHED BY AUTHORITY 


RIUMPH 


No . 33 ] 


CHENNAI, WEDNESDAY , AUGUST 19 , 2015 
Aavani 2 , Manmadha , Thiruvalluvar Aandu - 2046 


Part VI — Section 1 
Notifications of interest to the General Public 

issued by Heads of Departments , Etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


GENERAL NOTIFICATIONS 


இந்திய புதைபொருள் சட்டம் - புதைபொருள் அறிவிக்கைகள் ... 


240 - 242 


Variations to the Approved Master Plan for the Coimbatore Local Planning Area 


. 


242 - 243 


DTP - VI- 1 (33) 


[ 239 ] 


240 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 1 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


GENERAL NOTIFICATIONS 


புதைபொருள் அறிவிக்கைகள் 


( இந்திய புதைபொருள் சட்டம் 1878- ன் பிரிவு 4 - ன்படி அறிவிப்பு) 

(ந .க .எண் 29925/2011/ ஆர்4 ) 


No . VI( 1) 221 /2015 . 

திண்டுக்கல் மாவட்டம் , ஒட்டன்சத்திரம் வட்டம் , எம் . அத்தப்பன்பட்டி கிராமம் , புலஎண் . 172/3 - ல் கைப்பற்றப்பட்ட சிறிய 
விநாயகர் மற்றும் அன்னபூரணி உலோகச் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டு பழனி அரசு அருங்காட்சியக அலுவலகத்தில் பாதுகாப்பாக 
வைக்கப்பட்டுள்ளது . 


சிலையின் விபரம் பின்வருமாறு : 


வ .எண் 


புதைபொருள் விபரம் 


எண்ணிக்கை 


எடை 
( கி . கி .) 

( 4) 


( 2 ) 


விநாயகர்சிலை 


1 கிலோ 


ல 


அன்னபூரணி சிலை 

2 . 255 கிலோ 
மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 20 - 8 - 2015 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது 
கோரப்பட்ட உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது ( Ownerless ) 
என முடிவு செய்து ஆணையிடப்படும் . 


(ந . க . எண் 


7280/ 2012 / ஆர்4) 


No. VI( 1) 222 / 2015 . 


திண்டுக்கல் மாவட்டம் , ஒட்டன்சத்திரம் வட்டம் , பெரிய கோட்டை கிராமம் , அரசு மேல்நிலைப்பள்ளியில் குழாய் பதிக்கும் 
பணி மேற்கொள்ளப்பட்டபோது , மண்ணுக்குள் புதைந்திருந்த சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழங்காலத்து முதுமக்கள் 
தாழி எனப்படும் மண்ணால் செய்யப்பட்ட குடுவை - 2 , உடைந்த நிலையில் இருந்த மண்பாண்ட துகள்கள் , மனித எலும்புகள் , 
ஈமக்கிரியைப் பொருட்கள் , மண்கிண்ணம் - 2 , மண்தட்டு - 1 , உடைந்த மண்தட்டு - 1 போன்ற பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு பழனி 
அரசு அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது . 


மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 20 - 8 - 2015 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது 
கோரப்பட்ட உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது ( Ownerless ) 
என முடிவு செய்து ஆணையிடப்படும் . 


Aug . 19 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


241 


(ந .க . எண் 11685/2013/ ஆர்4 ) 
No VI(1 ) 223/2015 . 

திண்டுக்கல் மாவட்டம் , பழனி வட்டம் , ஆயக்குடி ஊர் எல்லையில் வீரக்குளத்தில் 12 - ம் நூற்றாண்டு கல்வெட்டு , சிதைந்து 
போன முருகன் சிலை மற்றும் பீடம் கண்டெடுக்கப்பட்டு பழநி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது . 

சிலையின் விபரம் பின்வருமாறு : 


வ . எண் 


புதைபொருள் விபரம் 


எண்ணிக்கை 


12 - ம் நூற்றாண்டு கல்வெட்டு 1 
சிதைந்து போன முருகன் சிலை 

மற்றும் பீடம் 
மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 20 - 8 - 2015 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது 
கோரப்பட்ட உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது (Ownerless ) 
என முடிவு செய்து ஆணையிடப்படும் . 


(ந . க .எண் 43392/ 2009/ ஆர்4 ) 


No . VI( 1 )/ 224/ 2015 . 


திண்டுக்கல் ( மேற்கு ) வட்டம் , தாடிக்கொம்பு கிராமம் உட்கடை அருணாச்சல நகரில் வசிக்கும் பழனியப்பன் மகன் வீரமணி 
என்பவரது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள 3 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாத கூரை வீட்டினை சுத்தம் செய்தபோது அரையடி 
உயரமுள்ள மீனாட்சி அம்மன் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டு பழனி அரசு அருங்காட்சியக அலுவலகத்தில் பாதுகாப்பாக 
வைக்கப்பட்டுள்ளது . 

சிலையின் விபரம் பின்வருமாறு : 


வ . 6 


புதை பொருள் விபரம் 


எண்ணிக்கை 


எடை 
( கி . கி .) 


( 2) 


மீனாட்சி அம்மன் சிலை 

980 கிராம் 
மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 20 - 8 - 2015 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது 
கோரப்பட்ட உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதை பொருள் உரிமையற்றது ( Ownerless ) 
என முடிவு செய்து ஆணையிடப்படும் . 

( ந.க . எண் 27085/2011/ ஆர்4 ) 


No . VI( 1 )/225 / 2015 . 


திண்டுக்கல் மாவட்டம் , வேடசந்தூர் வட்டம் , டி . கூடலூர் கிராமம் புல எண் 690/1சி2 - ல் கட்டிடம் கட்டுவதற்காக 
JCB இயந்திரம் மூலம் வானம் தோண்டும் போது 29 - 8 - 2011 - ம் தேதி முற்பகல் சுமார் 11 . 30 மணிக்கு 5 சிலைகள் 
கண்டெடுக்கப்பட்டு வேடசந்தூர் சார்நிலை கருவூல அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது . 


242 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 1 


சிலையின் விபரம் பின்வருமாறு : 


வ .எண் 


புதைபொருள் விபரம் 


எண்ணிக்கை 


எடை 
( கி . கி .) 


( 2) 


விநாயகர் சிலை 


0 . 360 


பைரவர் சிலை 


0 . 110 


யானையின் மேல் அமர்ந்த சிலை 


0 .630 


0 . 70 


முக்காலி அமைப்பில் உள்ள கருவி 1 
இரண்டு கடற்சங்குகள் 


மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 20 - 8 - 2015 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது 
கோரப்பட்ட உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது ( Ownerless ) 
என முடிவு செய்து ஆணையிடப்படும் . 


திண்டுக்கல் , 
2015 ஜூலை 10 . 


ப .ம . ஸ்ரீரிஸ்ரீவ் , 
மாவட்ட ஆட்சித் தலைவர் . 


Variations to the Approved Master Plan for the Coimbatore Local Planning Area 


( Roc . 3086 / 2014/LPA - 3 ) 


No . VI( 1 )/ 226 / 2015 . 


In exercise of the powers conferred by sub - section (4 ) of Section 32 of the Tamil Nadu Town and Country Planning 
Act , 1971 (Tamil Nadu Act 35 of 1972 ) and in exercise of powers conferred by the G . O . Ms. No . 94 , Housing and Urban 
Development [UD4( 1 ) ] Department , dated 12 - 06 - 2009 which has been published in the Tamil Nadu Government Gazette 
No . 27 Part II - Section 2 , Page No . 228 , dated 15 - 07 - 2009 the following variations are made to the master plan for 
the Coimbatore Local Planning Area approved under the said Act and published in the Housing and Urban Development 
Department Notification No . II (2 ) HOU / 4377 / 94 at Page 1078 of Part II - Section 2 of the Tamil Nadu Government 
Gazette dated the 9th November 1994 . 


VARIATIONS 


In the said Master Plan , in the "LAND USE SCHEDULE " under the heading " 


COIMBATORE LOCAL PLANNING AREA (OTHER THAN COIMBATORE CORPORATION AREA )" under the sub -heading 
( b ) Non - notified DD Plan Area in Coimbatore Taluk , No . 15 , Kiranatham Village . 


( i) Against the entry " PRIMARY RESIDENTIAL " for the expression " 411 to 429 " 

except 411/ 1, 412 /1, 3, 414 /2Bpt, 2Cpt and 2D shall be substituted . 
( ii ) Against the entry " AGRICULTURAL for the expression " 382 to 410 " 

( except 407 / 1 , 409/ 2 , 410/ 1 ,2 ) shall be substituted . 


Aug . 19 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


243 


(iii) Against the entry "COMMERCIAL " the expression 407 /1, 409/2 , 410 /1,2, 411/1, 

412 / 1 , 3 , 414/2Bpt , 2Cpt and 414 /2D shall be added . 


நிபந்தனை: 


“ நிலப்பயன்மாற்றம் கோரும் நிலப்பரப்புக்கு இடையில் க .ச .எண் 411 /2 மற்றும் 407/ 3 ஆகியவற்றில் அமைந்துள்ள 
வண்டித்தடம் மற்றும் கால்தடம் ஆகியவை அதே உபயோகத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனைக்குட்பட்டு 
நிலப்பயன்மாற்றம் செய்ய அரசு அனுமதித்து ஆணையிடப்படுகிறது ." 


Coimbatore, 
13th August 2015 . 


C . MATHIVANAN , 
Member Secretary ( In - Charge) , 
Coimbatore Local Planning Authority . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


